GOVERNMENT OF TAMIL NADU 

2020 


[ Regd . No. TN /CCN /467 / 2012-14 . 
[ R. Dis . No. 197/2009. 
[ Price : Rs . 2.40 Paise . 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


RNMENT 


NADU 


PUBLISHED BY AUTHORITY 


TRIUMPHS 


No. 48 ] 


CHENNAI , WEDNESDAY , NOVEMBER 25 , 2020 
Karthigai 10 , Saarvari, Thiruvalluvar Aandu - 2051 


Part 11Section 2 


Notifications or Orders of interest to a section of the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


CONTENTS 


Pages. 


Pages. 


BACKWARD CLASSES , MOST BACKWARD 
CLASSES AND MINORITIES WELFARE 

DEPARTMENT 


ENVIRONMENT AND FORESTS 

DEPARTMENT 
Water ( Prevention and Control of Pollution ) 

Act. — Appointment of Auditors for Tamil Nadu 
Pollution Control Board for the financial year 
2020-2021 . .. 


Kazis Act. - Appointment of Kulathankarai 

Thiru Mohamed Yacoob as Kazi for 
Ranipet District, etc. 


725 


724 


HIGHER EDUCATION DEPARTMENT 


COMMERCIAL TAXES AND REGISTRATION 

DEPARTMENT 


725 


Indian Stamp Act.- Provisions for the 

Consolidation of Duty Chargeable in respect 
of issue of Insurance Policies by New India , 
Assurance Company Limited , T. Nagar, 
Chennai - 17 for certain period , etc. 


Alagappa University Act. - Nomination of Two 

members to the Syndicate by Governor of 

Tamil Nadu . 
Bharathiar University Act.— Nomination of Two 
Individuals to the Syndicate by Chancellor. 
LABOUR AND EMPLOYMENT 

DEPARTMENT 


725 


724 


II 


Provisions for the Consolidation of Duty 

Chargeable in respect of issue of Insurance 
Policies by the New India Assurance 
Company Limited , Divisional office, Anna 
Nagar Chennai - 102 , for certain Period 
Amendment to Notification . 


Industrial Disptes Act.- Industry of Critical 

Piping for High Pressure Boilers, Pressure 
Vessels , Fittings , etc. , to the First Schedule . 


725 


724 


725-726 


Industrial Tribunal for Adjudication . 
Labour Courts for Adjudication . 


726-727 


CO -OPERATION , FOOD AND CONSUMER 

PROTECTION DEPARTMENT 


Tamil Nadu Co - operative Societies Act. 

Authorising the Additional Registrar of 
Co - operative Societies , Chennai Region and 
the Regional Joint Registrars of Co -operative 
Societies to appoint Managing Directors in the 
Employees Co -operative Credit Societies for 
a further period of one year from 09-11-2020 . 


724-725 


[ 723 ] 


D.T.P. - 11-2 ( 48 )—1 


724 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part 11 — Sec . 2 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


BACKWARD CLASSES, MOST BACKWARD CLASSES 

AND MINORITIES WELFARE DEPARTMENT 


Provisions for the Consolidation of duty chargeable in 

respect of issue of Insurance Policies by Life Insurance 
Corporation of India , P & GS Unit , Divisonal Office , 
Thanjavur for certain period under the Act . 


Notifications under the Kazis Act . 


Appointment of Kulathankarai Thiru Mohamed Yacoob as 

Kazi for Ranipet District under the Act . 


[ G.O. ( D ) No. 91 , Backward Classes, Most Backward Classes 
and Minorities Welfare (S1 ) , 7th November 2020, Aippasi 22, 

Saarvari, Thiruvalluvar Aandu- 2051. ] 


[G.O.(Rt.) N0.352 , Commercial Taxes and Registration ( J1 ), 
27th October 2020 , Uud 11, Fmoufl 

, 
திருவள்ளுவர் ஆண்டு -2051 .] 
No.11 ( 2 )/CTR/773/2020.-In exercise of the powers 
conferred by clause ( b) of sub - section ( 1 ) of Section 9 
of the Indian Stamp Act, 1899 ( Central Act II of 1899 ) , 
the Governor of Tamil Nadu hereby provides for the 
consolidation of duty of Rs.30,00,000 /- ( Rupees Thirty 
lakh only) chargeable under the said Act in respect of 
issue of insurance policies by Life Insurance Corporation of 
India , P & GS Unit , Divisonal Office, Thanjavur for the period 
from 1-10-2020 to 31-03-2022 . 


No.11 ( 2 ) /BCMBCMW/770/2020.-In exercise of the powers 
conferred by Section 2 of the Kazis Act, 1880 ( Central Act 
XII of 1880 ) , the Governor of Tamil Nadu , hereby appoints 
Kulathankarai Thiru Mohamed Yacoob , Slo Ahmed Basha , 
No.10 , Kulathankarai Street , Melvisharam , Valaja Taluk , 
Ranipet District as Kazi for Ranipet District. He shall hold 
the office of the District Kazi for a period of three years 
from the date of issue of this order . 


Appointment of Thiru A. Mohammed Ali as Kazi for 

Thiruvallur District under the Act . 


Provisions for the Consolidation of duty chargeable in 

respect of issue of Insurance Policies by the New India 
Assurance Company Limited , Divisional Office, Anna 
Nagar, Chennai - 102 for certain period under the Act . 

Amendment to Notification 


[ G.O. (D ) No. 92, Backward Classes, Most Backward Classes 
and Minorities Welfare (S1 ) , 7th November 2020, Aippasi 22, 

Saarvari, Thiruvalluvar Aandu-2051. ] 


No.11( 2 ) /BCMBCMW1771/2020.-In exercise of the powers 
conferred by Section 2 of the Kazis Act ,1880 ( Central Act 
XII of 1880 ) , the Governor of Tamil Nadu , hereby appoints 
Thiru A. Mohammed Ali , S /o Abdul Khader , No.19 /5 , Small 
Street , Pulicut , Thiruvallur District as Kazi for Thiruvallur 
District. He shall hold the office of the District Kazi for a 
period of three years from the date of issue of this order. 


[G.O.(Rt.) No.341, Commercial Taxes and Registration (11), 
22nd October 2020, quud 6, miufl 

, HUGT OGUNI 34,60070-2051.] 
No.11 ( 2 )/CTR/774/2020.-In exercise of the powers 
conferred by clause ( b) of sub -section ( 1 ) of Section 9 
of the Indian Stamp Act, 1899 ( Central Act II of 1899 ) , 
the Governor of Tamil Nadu hereby makes the following 
amendment to the Notification No.1l(2 ) /CTR /516 / 2020 
published in page 621 of Part 11 - Section 2 of the 
Tamil Nadu Government Gazette No. 36 , dated 2-9-2020 . 


AMENDMENT 


CHANDRA MOHAN . B , 
Principal Secretary to Government. 


COMMERCIAL TAXES AND REGISTRATION 

DEPARTMENT 


For the expression " 30th September 2020 " appearing in 
the said notification , the expression " 31st December 2020 " 
shall be substituted . 


Notifications under the Indian Stamp Act . 


K. BALASUBRAMANI , 
Joint Secretary to Government. 


Provisions for the Consolidation of duty chargeable in 

respect of issue of Insurance Policies by New India 
Assurance Company Limited , T. Nagar, Chennai - 17 for 
certain period under the Act . 


CO -OPERATION , FOOD AND CONSUMER 

PROTECTION DEPARTMENT 


[G.O. ( Rt.) No.329, Commercial Taxes and Registration ( 11 ), 

16th October 2020, LT 30, miurf , 

திருவள்ளுவர் ஆண்டு -2051 ] 
No. 11 ( 2 ) /CTR/772/2020.-In exercise of the 
powers conferred by clause ( b) of sub - section ( 1 ) of 
Section 9 of the Indian Stamp Act, 1899 ( Central Act II 
of 1899 ) , the Governor of Tamil Nadu hereby provides 
for the consolidation of duty of Rs.60,000 /- ( Rupees Sixty 
thousand only) chargeable under the said Act in respect of 
issue of insurance policies by New India , Assurance Company 
Limited , T. Nagar, Chennai - 17 for the period from 1-10-2020 
to 30-9-2021 . 


Authorising the Additional Registrar of Co - operative 

Societies, Chennai Region and the Regional Joint 
Registrars of Co - operative Societies to appoint 
Managing Directors in the Employees Co -operative 
Credit Societies for a further period of one year 
from 09-11-2020 under the Tamil Nadu Co -operative 
Societies Act . 
[G.O. ( D ) No. 154 Co -operation, Food and Consumer 
Protection (CJ2 ) 6th November 2020, quud 21, moufl 

, 
திருவள்ளுவர் ஆண்டு -2051.) 

.] 
No.1|( 2 ) /CFCP/775/2020.-In exercise of the powers 
conferred by sub - section ( 1 ) of Section 172 of the 
Tamil Nadu Co - operative Societies Act, 1983 (Tamil Nadu Act 
30 of 1983) , the Governor of Tamil Nadu hereby authorises 


Nov. 25 , 2020 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


725 


Nomination of Two Individuals to the Syndicate by 

Chancellor under the Bharathiar University Act . 


the Additional Registrar of Co - operative Societies , Chennai 
Region and the Regional Joint Registrars of Co -operative 
Societies to exercise within their respective jurisdiction , the 
powers vested in the Government by sub - section ( 7 ) of 
Section 33 of the said Act for the purpose of appointing 
the Managing Director to the Employees Co -operative Credit 
Societies which have an annual turnover of not less than 
rupees five crores and continuously made profit for not less 
than three years as per the audited accounts , in the cadre 
not higher than that of the Co - operative Sub - Registrar of 
the Co - operative Department, for a period of one year from 
the 9th November 2020 . 

DAYANAND KATARIA , 
Additional Chief Secretary to Government. 


[G.O. ( D ) No. 186 , Higher Education (H2) 
28th October 2020, ZUH 12, emouf , 

திருவள்ளுவர் ஆண்டு - 20511] 
No. Il ( 2 ) /HE/778/2020.-Under item ( 5 ) of 
Class || - Other Members , in clause ( b) of Section 24 
of the Bharathiar University Act, 1981 , the Governor of 
Tamil Nadu , Chancellor of the University hereby nominates 
the following two individuals , to the Syndicate of Bharathiar 
University, Coimbatore with effect from 04-09-2020 for 
a period of there years : 


ENVIRONMENT AND FORESTS DEPARTMENT 


( 1 ) Dr. P. Kanagasabapathi , 

Professor, School of Management and 
Adjunct Professor, School of Law , 
SASTRA University, 
Thanjavur-613 401 . 


Appointment of Auditors for Tamil Nadu Pollution Control 

Board for the financial year 2020-2021 under the 
Water (Prevention and Control of Pollution ) Act , 


( 2 ) Dr. C.A. Vasuki, 

Secretary & Director, 
Kongunadu Arts and Science College , 
GN Mills Post , 
Coimbatore - 641 029 . 


[G.O. Ms. No. 81 , Environment and Forests ( EC - 1) 
6th November 2020, UL 21, Fimoufl 

, 
திருவள்ளுவர் ஆண்டு -2051 .]] 
No.Il ( 2 ) /EF/776/2020.-In exercise of the powers 
conferred by sub -section ( 3 ) of Section 40 of the Water 
(Prevention and Control of Pollution ) Act, 1974 (Central Act 6 
of 1974) , the Governor of Tamil Nadu , on the advice of the 
Comptroller and Auditor Gerneral of India , hereby appoints 
Tvl. N. Muthukumaraswamy & Co. ( MD0959 ) , Flat No.7 , 
Sri Priya Flats , No. 7/4 , Sathyapuri Street , West Mambalam , 
Near Duraisamy Subway , Chennai - 600 033 , Tamil Nadu , as 
auditors for auditing the accounts of the Tamil Nadu Pollution 
control Board , Chennai , for the financial year 2020-2021 . 


APOORVA , 
Principal Secretary to Government. 


LABOUR AND EMPLOYMENT DEPARTMENT 


Industry of Critical Piping for High Pressure Boilers , 
Pressure Vessels , Fittings , etc. , to the First Schedule 

under the Industrial Disputes Act . 


SANDEEP SAXENA , 
Additional Chief Secretary to Government. 


[G.O. Ms. No. 174 , Labour and Employment ( D2 ) 
2nd November 2020,pind 17, Amouf, FOTOLII 36001(h )—2051.] 


HIGHER EDUCATION DEPARTMENT 


No.II (2 ) /LE/779/2020.— WHEREAS , the Governor of 
Tamil Nadu is of the opinion that it is expedient and 
necessary in the public interest to add " Critical Piping 
for High Pressure Boilers, Pressure Vessels , Fittings, etc " 
Industry to the First Schedule to the Industrial Disputes 
Act, 1947 ( Central Act XIV of 1947 ) ; 


NOW , THEREFORE , in exercise of the powers conferred 
by sub - section ( 1 ) of Section 40 of the said Act, the Governor 
of Tamil Nadu hereby adds the " Critical Piping for High 
Pressure Boilers , Pressure Vessels, Fittings . etc. " Industry 
to the First Schedule to the said Act. 


Nomination of Two Members to the Syndicate by 

Governor of Tamil Nadu under the 

Alagappa University Act . 
[G.O. ( D ) No. 180 , Higher Education ( H - 1 ) 
24th October 2020, ZÜL 8, Amour , 

திருவள்ளுவர் ஆண்டு - 2051 ) 
No.1 ( 2 ) /HE/777/2020.—Under item ( 3 ) of Class III 
Other Members , in clause ( b ) of Section 25 of the Alagappa 
University Act, 1985 ( Tamil Nadu Act 23 of 1985 ) , the 
Governor of Tamil Nadu , hereby nominates the following 
two members to the Syndicate of Alagappa University with 
effect from 06-01-2020 for a period of three years or till 
the incumbents attain the age of superannuation , whichever 
is earlier: 

( 1 ) Professor K. Sankara Narayanan , 

Professor, Department of Physics & 
Director, University Science Instrumentation 
Centre ( USIC ) , 

Alagappa University. 
( 2 ) Professor S. Karuppuchamy , 

Head , Department of Energy Science , 
Alagappa University. 


Disputes between Workmen and Managements 
referred to Industrial Tribunal for Adjudication . 

தூசான் பவர் சிஸ்டம்ஸ் இந்தியா ( பி ) லிட் , சென்னை . 
[ அரசாணை (ப ) எண் 556 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
( அ 1) த் துறை , 3 நவம்பர் 2020 , ஐப்பசி 18, சார்வரி , 

திருவள்ளுவர் ஆண்டு -2051.] 
No. 1l (2 )/LE/780/2020.gis 3460600716091606ů 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தூசான் பவர் சிஸ்டம்ஸ் 
இந்தியா பிரைவேட் லிமிடெட் சென்னை என்ற நிர்வாகத்திற்கும் 
SITEIT GOT 

தொழிலாளர் சங்கம் 6T6OTM தொழிற்சங்கத்திற்கு 
மிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 


726 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part || - Sec.2 


ஆண்டு 


மேற்சொன்ன தகராறை , சென்னை , தொழிற் தீர்ப்பாயத்தின் 

இணைப்பு 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் 
அவர்கள் கருதுவதாலும் ; 

எழுவினாக்கள் 

கோரிக்கை எண் 1 
1947 - ஆம் 

தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
(மத்திய சட்டம் XIV / 1947 ) 10 ( 1) ( C ) பிரிவிலும் , 10 (1) ( d ) பிரிவின் கீழ்கண்ட கேண்டீன் தொழிலாளர்களுக்கு பணியின் 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , அடிப்படையில் கீழ்க்கண்ட சம்பளம் வழங்க வேண்டுமென்று 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு சென்னை , கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானது தானா ? 
தொழிற் தீர்ப்பாயத்தின் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று ஆம் எனில் உரிய உத்தரவுகள் பிறப்பிக்க . 
இதனால் ஆணையிடுகிறார் . 

1. சமையல் மாஸ்டர் 

ரூ .23,765 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் 2. சமையல் உதவியாளர் 

ரூ .20,514 
சட்டத்தின் 10( 2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் 
பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு 

3. சமையலறை உதவியாளர் ரூ .19,084 
அளிக்குமாறு சென்னை , தொழிற் தீர்ப்பாயம் கேட்டுக் 

4. வெண்டர்ஸ் (சர்வீஸ்) 

ரூ . 18,200 
கொள்ளப்படுகிறது . 

5. கிளீனர் 

ரூ .18,000 
இணைப்பு 

கோரிக்கை எண் 3 
எழுவினா 

இரவு நேர பணிக்கு இரவு நேரப்படியாக ரூ .50/ - வழங்க 
தூசான் பவர் சிஸ்டம்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் , 

வேண்டும் என்று கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
தொழிற்சாலையில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு 2017-2018 நியாயமானது தானா ? ஆம் எனில் உரிய உத்தரவு பிறப்பிக்க . 
ஆம் ஆண்டிற்கான போனசை போனஸ் பட்டுவாடா சட்டத்தின்படி கோரிக்கை எண் 4 
அதிகபட்சமாக 20 % வழங்க மனுதாரார் தொழிற்சங்கம் 
கேட்டிருந்த நிலையில் நிர்வாகம் 24-10-2018 அன்று அறிவிப்பு ஆண்டிற்கு ஒரு மழைக் கோட் வழங்க வேண்டும் என்று 
பலகையில் 8.33 % போனஸ் தருவதாக அறிவித்ததை ஏற்க 

கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானது தானா ? 
மறுத்து நிறுவனத்தின் இலாபம் பல மடங்கு அதிகரித்துள்ள 

ஆம் எனில் உரிய உத்தரவு பிறப்பிக்க . 
நிலையில் இந்த இலாபத்தின் அடிப்படையில் 8.33 % போனசிற்கு Disputes between Workmen and Managements 
பதிலாக 20 % போனஸ் வழங்கிட நிர்வாகத்திற்கு அறிவுறுத்துமாறு referred to Labour Courts for Adjudication . 
கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானது தானா ? 

தினேஷ் என்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ் , திருவள்ளூர் . 
ஆம் எனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்க . 

. 
( அரசாணை ( ப ) எண் 557 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 

( அவத் துறை , 3 நவம்பர் 2020, ஐப்பசி 18 , சார்வரி, திருவள்ளுவர் 
அசோக் லேலண்ட் பிரைவேட் லிமிடெட் , 

ஆண்டு -2051.) 
சென்னை . 

No II (2 ) LE /782 / 2020.- இந்த ஆணையின் இணைப்பில் 
[ அரசாணை ( ப ) எண் 564 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 

குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக திருவள்ளூர் 
( அரத் துறை, 9 நவம்பர் 2020, ஐப்பசி 24 , சார்வரி , திருவள்ளுவர் மாவட்டம் , உளுந்தை கிராமத்தில் அமைந்துள்ள தினேஷ் 
ஆண்டு -2051 . ] 

என்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ் என்ற நிர்வாகத்திற்கும் 
No.II (2 ) LE / 781/ 2020.- இந்த ஆணையின் 

பொதுத் 
இணைப்பில் 

சங்கம் 
தொழிலாளர் 

என்ற தொழிற்சங்கத்திற்கும் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக அசோக்லேலண்ட் பிரைவேட் 

இடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று 

அரசு 
லிமிடெட் சென்னை என்ற நிர்வாகத்திற்கும் திருவொற்றியூர் 

கருதுவதாலும் ; 
( எண்ணூர் , மணலி) பொது தொழிலாளர் சங்கம் என்ற 

மேற்சொன்ன தகராறை , 

சென்னை , தொழிலாளர் 
தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று 
அரசு கருதுவதாலும் ; 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
மேற்சொன்ன தகராறை , சென்னை , தொழிற் தீர்ப்பாயத்தின் 

1947 - ஆம் 

ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் 

(மத்திய சட்டம் XIV /1947 ) 10 ( 1) ( c ) பிரிவிலும் , 10 (1 ) ( d ) பிரிவின் 
அவர்கள் கருதுவதாலும் ; 

வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு சென்னை , 
1947 - ஆம் ஆண்டு 

தொழிற்தகராறுகள் சட்டத்தின் தொழிலாளர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் 
( மத்திய சட்டம் XIV / 1947 ) 10 ( 1) ( C ) பிரிவிலும் , 10( 1) ( d ) பிரிவின் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு சென்னை , 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 

10 (2A ) பிரிவின்கீழ் , 
தொழிற் தீர்ப்பாயத்தின் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 

இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
இதனால் ஆணையிடுகிறார் . 

சென்னை , தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 

இணைப்பு 
10 ( 2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 

எழுவினா 
சென்னை , தொழிற் தீர்ப்பாயம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 

திருவள்ளூர் , தினேஷ் என்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ் 
நிறுவனத் தொழிலாளர்கள் குறித்த தொழிற்தாவா ஏற்கனவே 


Nov. 25 , 2020 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


727 


சமரச பேச்சுவார்த்தையில் இருந்த நிலையில் , மேற்படி நிர்வாகம் 
மனுதாரர் தொழிற்சங்க உறுப்பினர்களின் பணி நிலைமைகளை 
கீழ்குறிப்பிட்டவாறு மாற்றியது தொழிற்தகராறுகள் சட்டம் , 1947 
பிரிவு 33 - க்கு முரணானது என்றும் தொழிலாளர்களுக்கு எதிராக 
பழிவாங்கும் நோக்கத்தில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளை 
இரத்து செய்யுமாறும் , மேற்படி நிர்வாகத்தின் மீது உரிய 
நடவடிக்கை எடுக்குமாறும் கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
நியாயமானது 

ஆம் எனில் உரிய உத்தரவுகளை 
பிறப்பிக்கவும் . 


தானா ? 


வ . 
எண் 


1 . 


2 . 


மாநகர போக்குவரத்துக் கழகம் , சென்னை . 
[ அரசாணை (ப ) எண் 561 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
( அரித் துறை , 6 நவம்பர் 2020, ஐப்பசி 21, சார்வரி, திருவள்ளுவர் 

ஆண்டு-2051.) 
No.ll (2 )/ LE /783/ 2020.-- இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக மாநகர போக்குவரத்துக் 
கழகம் , சென்னை என்ற நிர்வாகத்திற்கும் அரசாங்க 
போக்குவரத்து ஊழியர் சங்கம் என்ற தொழிற்சங்கத்திற்கு 
மிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

மேற்சொன்ன தகராறை , சென்னை , தொழிலாளர் நீதிமன்றத் 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் 
அவர்கள் கருதுவதாலும் ; 
1947- ஆம் 

ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
( மத்திய சட்டம் XIV /1947 ) 1001 ( c ) பிரிவிலும் , 1001 ( d ) பிரிவின் 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு சென்னை , 
தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 
இதனால் ஆணையிடுகிறார் . 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
10 (2A) பிரிவின் கீழ் , இந்த 

பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
சென்னை , தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 

இணைப்பு 

எழுவினா 
திரு . எஸ் . ஏழுமலை , ஓட்டுநரின் ( பணி எண் . D52099) 
ஆண்டு ஊதிய உயர்வினை ஒரு வருட காலம் தொடர் விளைவின்றி 
தள்ளிவைத்து நிர்வாகம் பிறப்பித்த 28-01-2017 நாளிட்ட உத்தரவை 
ரத்து செய்ய வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
நியாயமானதுதானா ? ஆம் எனில் உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 


தொழிலாளர் பெயர் 

செயல் 
(திருவாளர்கள்) 
ச . ராதாகிருஷ்ணன் நிரந்தர பணி நீக்கம் செய்யப் 

பட்டுள்ளார் 
எ . கோவர்த்தனன் சென்னை ஈக்காட்டுத்தாங்கலுக்கு 

இடமாறுதல் 
ச . நந்தன் 

திருவண்ணாமலை மாவட்டம் 

செய்யாறுக்கு இடமாறுதல் 
கு . ஆறுமுகம் வேலூர் 

மாவட்டம் 
ராணிபேட்டைக்கு இடமாறுதல் 
ஆ . முத்து 

சென்னை ஈக்காட்டுத்தாங்கலுக்கு 
இடமாறுதல் 
வேலூர் 

மாவட்டம் 
ராணிபேட்டைக்கு இடமாறுதல் 
எம் . சதீஷ் குமார் வேலைக்கு அனுமதிக்கப்படாமல் 

உள்ளார் 


3 . 


4 . 


ஆணையைப் 


5 . 


6 . 


ஆ . செல்வம் 


7 . 


முகமது நசிமுத்தின் , 
அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் . 


PRINTED AND PUBLISHED BY THE COMMISSIONER OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


